GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No. TN /CCN /467 /2009 - 11. 
TR . Dis . No. 197 /2009 . 
[ Price : Rs. 1 .60 Paise . 


70 


TAMIZ 


. 


RNME 


RELLI 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTHA 


ALONET 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 71 


CHENNAI, WEDNESDAY , FEBRUARY 24 , 2010 

Maasi 12 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI — Section 3( a ) 


Notifications issued by cost recoverable institutions of 

State and Central Governments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages 


JUDICIAL NOTIFICATIONS 


Ordinary Original Civil Jurisdiction Advertisement of Petition 


நொடிப்பு மனுக்கள் 


DTP _ VI-3 (a ) (7 ) 


[ 11 ] 


12 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3 (a ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


JUDICIAL NOTIFICATIONS 


IN THE HIGH COURT OF JUDICATURE AT MADRAS 
(Ordinary Original Civil Jurisdiction ) 

FORM 48 


Company Petition No. 182 of 2009 

[Roc . No . 1475/ 2010 (O . S.)] 


In the matter of Companies Act, 1956 (Act 1 of 1956 ) 


and 


In the matter of M /s. Sankara Software Services Private Limited . 


No. VI- 3 (a )/ 17 / 2010 . 

M /s . Micro Genesis Techsoft Private Limited , Z - 145 , Second Floor, No. 68 , Fifth Avenue , Anna Nagar, Chennai-600 040 — 
Represented by its Authorized Signatory Mr. Vinod Tharian — Petitioner. 


Versus 
M /s . Sankara Software Services Private Limited , No . 50 , Bharathi Street, Vasudevan Nagar, Jafferkhanpet, Chennai-600 083 — 
Respondent. 

ADVERTISEMENT OF PETITION 


Notice is hereby given that a petition for a winding -up of the above named Respondent Company by the High Court 
at Madras was on the 15th day of July 2009 presented to the said Court by the Petitioning Creditor Company and 
that the said Petition is directed to be heard before the Court on the 15th day of March 2010 . 


sirous of supporting intention signed by Thefore the date 


Any creditor , contributory or other person desirous of supporting or opposing the making of an order on the said 
petition should send to the Petitioner or his advocate notice of his intention signed by him or his advocate with his 
name and address , so as to reach the petitioner or his advocate not later than 5 days before the date fixed for the 
hearing of the petition , and appear at the hearing for the purpose in person or by his advocate. A copy of the petition 
will be furnsihed by the undersigned to any creditor or contributory on payment of the prescribed charges for the same. 


Any affidavit intended to be used in opposition to the petition should be filed in Court and a copy served on the 
petitioner or his advocate , not less than 5 days before the date fixed for the hearing. 


Dated at Chennai on this the 8th day of February 2010 . 


No. 37 , New Law Chambers , 
High Court Building, Chennai-600 104 . 


M /s. T . K . BHASKAR , 
SRINATH SRIDEVAN 

AND 
K . HARISHANKAR , 

Advocates, 
Counsel for Petitioner. 


High Court, Madras , 
12th February 2010 . 


V . SEKAR , 
Deputy Registrar, 

Original Side. 


Feb . 24 , 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


13 


நொடிப்பு மனுக்கள் 
மாவட்ட உரிமையியல் நடுவர் நீதிமன்றம் , கோபிசெட்டிபாளையம் . 

நொடிப்பு நிலை மனு எண் 1/2009 

( D . No . 85/2010 ) 


No . VI - 3( a )/ 18 / 2010. 


கந்தசாமி , வயது 49 , த / பெ . கருப்பண கவுண்டர் , பனங்காட்டுத் தோட்டம் , சரையம்பாளையம் , நிச்சாம்பாளையம் கிராமம் , 
கோபி வட்டம் , ஈரோடு - மனுதாரர்/ நொடிந்தவர் 

எதிர் 


(1) நஞ்சப்ப கவுண்டர் , வயது 60 , த/ பெ . பழனிக் கவுண்டர் , மஜரா கும்மிக்கருக்கு , கொளப்பனூர் கிராமம் , கோபி வட்டம் , 
(2 ) தோ . கா . சந்திரமோகன் , வயது 32 , த / பெ . காளியப்ப கவுண்டர் , அரளிமலை , தோரணவாலி கிராமம் , பெருந்துறை வட்டம் மற்றும் 
( 3 ) ராக்கிமுத்து , வயது 40 , த / பெ . பூமணகவுண்டர் , வெட்டுக்காட்டுத்தோட்டம் , மோளப்பாளையம் , குருமந்தூர் கிராமம் , 
கோபி வட்டம் - எதிர்மனுதாரர்கள் . 

நொடிப்பு நிலை சட்டப் பிரிவுகள் 7 , 10 மற்றும் 13 - ன்கீழ் கொடுக்கப்படும் அறிவிப்பு யாதெனில் மேற்படி மனுதாரர் தன்னை நொடிப்பு 
நிலை அடைந்தவர் என்று விளம்புகை செய்யக்கோரி இந்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அது இந்நீதிமன்ற நொடிப்பு நிலை மனு 
எண் 1/ 2009 ஆக கோப்பிற்கு எடுக்கப்பட்டு நிலுவையில் உள்ளது . மேற்படி மனுவானது வருகின்ற 17 மார்ச் 2010 - ம் தேதி வாய்தா 
போடப்பட்டுள்ளது என்பதை இதன்மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது . 
கோபிச்செட்டிபாளையம் , 

டி . பாலமுருகன் , 
2010 பிப்ரவரி 12 . 

மாவட்ட உரிமையியல் நீதிபதி . 


நொடிப்பு நிலை மனு எண் 2/2009 
No . VI- 3( a)/ 19/2010 . 

( D . No. 85 /2010 ) 
எஸ் . வெங்கிடுசாமி , த / பெ . மாகாளிசாமி , எரம்பாளையம் , அளுக்குளி கிராமம் , கோபி வட்டம் - மனுதாரர்/கடன் கொடுத்தவர் . 


எதிர் 


(1 ) எம் . வடிவேல் , த/ பெ . முனியங் செட்டியார் , திரூர் நகர் , தூக்கநாயக்கன்பாளையம் , கோபி வட்டம் மற்றும் 

( 2) குமாரசாமி , த/ பெ . குருசாமிக்கவுண்டர் , வடக்குத் தோட்டம் , கொண்டையம்பாளையம் , கோபி வட்டம் - எதிர் மனுதாரர்கள் / 
கடன்தாரர்/கிரயதாரர் . 

நொடிப்பு நிலை சட்டப் பிரிவுகள் 7 , 10 மற்றும் 13 - ன்கீழ் கொடுக்கப்படும் அறிவிப்பு யாதெனில் மேற்படி மனுதாரர் தன்னை 
நொடிப்பு நிலை அடைந்தவர் என்று விளம்புகை செய்யக்கோரி இந்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அது இந்நீதிமன்ற நொடிப்பு நிலை 
மனு எண் 2/2009 ஆக கோப்பிற்கு எடுக்கப்பட்டு நிலுவையில் உள்ளது . மேற்படி மனுவானது வருகின்ற 2 மார்ச் 2010 - ம் தேதி வாய்தா 
போடப்பட்டுள்ளது என்பதை இதன்மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது . 


கோபிசெட்டிபாளையம் , 
2010 பிப்ரவரி 12 . 


டி . பாலமுருகன் , 
மாவட்ட உரிமையியல் நீதிபதி . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


